World Christian Fellowship 
www. wcflondon.com 


wcflondon(@gmail.com 


இரண்டு குமாரரின்‌ கதை - பாகம்‌ 03 
எடுத்து நிறுத்தும்‌ தந்தை 
லூக்கா 15:21-22 


லூக்கா 15:21-22, குமாரன்‌ தகப்பனை நோக்கி: தகப்பனே, 
பரத்துக்கு விரோதமாகவும்‌, உமக்கு முன்பாகவும்‌ 
பாவஞ்செய்தேன்‌, இனிமேல்‌ உம்முடைய குமாரன்‌ என்று 
சொல்லப்படுவதற்கு நான்‌ பாத்திரன்‌ அல்ல என்று 
சொன்னான்‌. 22. அப்பொழுது தகப்பன்‌ தன்‌ ஊழியக்காரரை 
நோக்கி: நீங்கள்‌ உயர்ந்த வஸ்திரத்தைக கொண்டுவந்து, 
இவனுக்கு உடுத்தி இவன்‌ கைக்கு மோதிரத்தையும்‌ 


கால்களுக்குப்‌ பாதரட்சைகளையும்‌ போடுங்கள்‌. 


எது கர்த்தருக்கு மகிழ்ச்சியைத்‌ தருகிறது: 
தொலைந்து போனவர்களின்‌ மீட்பு. பாவிகளின்‌ இரட்சிப்பு. 


பரிசேயர்களும்‌ வேதபாரகரும்‌ பாவிகளுடன்‌ ஒன்று சேர 
விரும்பவில்லை. 

எல்லாவற்றையும்‌ பாவிகளுடன்‌ இனைந்து செய்ய இயேசு 
விரும்பினார்‌. 


இந்த இரண்டு உவமைகளும்‌ பரிசேயர்களை உள்ளே 
இழுக்கின்றன. 

முதல்‌ இரண்டு உவமைகளை கேள்விகளைக கேட்டு இயேசு 
அவர்களை ஈர்க்கிறார்‌. 


அவர்கள்‌ கதையில்‌ இருப்பவர்‌ போல்‌ இயேசு அவர்களை 
இழுக்கிறார்‌. முக்கிய கதாபாத்திரத்தின்‌ அனுபவத்திலும்‌ 
சிந்தனையிலும்‌ அவர்களை சித்தரிப்பதில்‌ அவர்கள்‌ மனதில்‌ 
உண்மையிலேயே பங்கு வகிக்கிறார்கள்‌. 


1” 7-2) அவர்கள்‌ இயேசுவை குறித்து, முணுமுணுத்து, புகார்‌ 
செய்து, விமர்சித்தனர்‌. அவருடைய ஊழியம்‌ முழுவதும்‌ 
அவர்கள்‌ எப்போதும்‌ அவ்வாறே செய்தார்கள்‌. 


பாவிகளைத தேடி இரட்சிக்க அவர்‌ வந்ததால்‌, பாவிகள்‌ 
இயேசுவிடம்‌ வந்தார்கள்‌. 


பாவிகள்‌ வந்தபோது, 
அவர்‌ அவர்களை ஏற்றுக்கொண்டார்‌, 
அவர்‌ அவர்களை அரவணைத்தார்‌ 
அவர்‌ அவர்களை நேசித்தார்‌ 
* அவர்‌ அவர்களை மன்னித்தார்‌ 
அவர்‌ அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார்‌ . 


இது மதத்‌ தலைவர்களை ஆத்திரப்படுத்தியது. 


நம்‌ கர்த்தர்‌ அவர்களுக்கு பதில்‌ சொல்ல இரண்டு கதைகளைக்‌ 
கொடுத்தார்‌. 


இளைய குமாரனின்‌ உவமை என்று அழைக்கப்படும்‌ நமது 
கர்த்தரின்‌ மிகச்‌ சிறந்த மற்றும்‌ மறக்கமுடியாத உவமை. 

இநத கதை அதே விஷயத்தை நிரூபிக்கும்‌ நோக்கம்‌ 
கொண்டது, இழந்த பாவியை மீட்டெடுப்பதில்‌ தேவனின்‌ 
மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறெது. ஆனால்‌ இந்த கதை 
அதையும்‌ மீறி மனந்திரும்புதலின்‌ தன்மையை அடையாளம்‌ 
காட்டுதிறது. 


முதல்‌ இரண்டு கதைகள்‌ அவர்கள்‌ அதன்‌ ஒரு பகுதியாக 
இல்லை, ஆனால்‌ இப்போது இதில்‌ அவர்கள்‌ ஒரு பகுதியாக 
உள்ளனர்‌. கர்தீதராகிய இயேசுவுடன்‌ அவர்கள்‌ 
ஒப்புக்கொண்ட முதல்‌ இரண்டு கதைகள்‌ நெறிமுறையைப்‌ 
பற்றி பேசின. 


இயேசு ஒரு விதத்தில்‌ அவர்களை கதைக்கு ஈர்த்தார்‌. அவர்கள்‌ 
கதையில்‌ ஈடுபடுகிறார்கள்‌ என்று தெறியாமல்‌ மெதுவாக 
அவர்களை உட்படுத்தினார்‌ 


முதல்‌ இரண்டு கதைகள்‌, செம்மறி மற்றும்‌ நாணயத்தைப்‌ 
பற்றி, தேவன்‌ தான்‌ அந்த தேடுபவர்‌ கண்டுபிடிப்பவர்‌, 
மகிழ்ச்சி கொள்பவர்‌ என வலியுறுத்துகின்றன. 


ஆனால்‌ இந்த மூன்றாவது கதை தெய்வீக பக்கத்தில்‌ அல்ல, 
ஆனால்‌ மனித தரப்பில்‌ தெரிகிறது. 


பாவம்‌, 
மனம்‌ திரும்புதல்‌, 
மீட்டு எடுககப்படுதல்‌ மற்றும்‌ 


VY VY YY 


நிராகரிக்கப்படுதல்‌. 


இது ஒரு வியத்தகு மற்றும்‌ உணர்ச்சி ரீதியாக நகரும்‌ கதை. 
இவை அனைத்தும்‌ தெய்வீக சத்தியத்தால்‌ பிடிக்கப்பட்ட 
எவரின்‌ சிந்தனையிலும்‌ ஆழமான சுவாரஸ்யமானவை 
மற்றும்‌ தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. 


இநத கதையை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம்‌. 


1. Younger Son, Prodigal son இளைய குமாரன்‌ , கெட்ட 
குமாரன்‌ 

2. Older son மூத்த குமாரன்‌ 

3. Loving Father அன்பான தகப்பன்‌. 


கெட்ட குமாரன்‌ என்ற தலைப்பிற்கு பதிலாக அன்பான 
தநீதை மற்றும்‌ இரண்டு மகன்கள்‌ என்று மறுபெயரிட 
விரும்புகிறேன்‌. 


இரண்டு பேருக்குமே அவர்கள்‌ தகப்பன்‌ மீது அன்பு இல்லை 
11 -16 வசனங்களிலிருந்து இளைய குமாரன்‌ எப்படி எல்லாப்‌ 
பணத்தையும்‌ சேகரித்து ஊரிலிருந்து விலகிச்‌ சென்றான்‌ 
என்பதைக்‌ கண்டோம்‌. 

எல்லா பணத்தையும்‌ செலவிட்டார்‌. 

அவருக்கு தேவை இருந்தது. 

பன்றிகளை கவனித்துக்கொள்ள முடிவு செய்தார்‌. 


தந்தை 5 காரியங்களைச்‌ செய்தார்‌. 


1. தூரத்திலிருந்தே அவனை கண்டார்‌. 
2. அவன்‌ மீது இரக்கம்‌ இருந்தது 

3. அவர்‌ அவனை நோக்கி ஓடினான்‌ 
4. அவரைக்‌ கட்டிப்பிடித்தார்‌. 

5. அவரை தொடர்ந்து முத்தமிட்டார்‌. 


ஏ 21, குமாரன்‌ தகப்பனை நோக்கி: தகப்பனே, பரத்துக்கு 
விரோதமாகவும்‌, உமக்கு முன்பாகவும்‌ பாவஞ்செய்தேன்‌, 
இனிமேல்‌ உம்முடைய குமாரன்‌ என்று சொல்லப்படுவதற்கு 
நான்‌ பாத்திரன்‌ அல்ல என்று சொன்னான்‌. 


இளைய மகன்‌ தனது உரையை அளிக்கிறான்‌. 


அவர்‌ உரையை ஒத்திகை பார்த்தார்‌ என்பதை நினைவில்‌ 
கொள்க, 


ஏ 18-19, நான்‌ எழுந்து, என்‌ தகப்பனிடத்திற்குப்‌ போய்‌: 
தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும்‌ உமக்கு முன்பாகவும்‌ 
பாவஞ்செய்தேன்‌. 19. இனிமேல்‌ உம்முடைய குமாரன்‌ என்று 
சொல்லப்படுவதற்கு நான்‌ பாத்திரனல்ல உம்முடைய 
கூலிக்காரரில்‌ ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும்‌ 
என்பேன்‌ என்று சொல்லி; 


ஆனால்‌ தநதை தனது உரையை முடிக்க மாட்டார்‌. 


ஏ 22, அப்பொழுது தகப்பன்‌ தன்‌ ஊழியக்காரரை நோக்க: 
நீங்கள்‌ உயர்ந்த வஸ்திரத்தைக்‌ கொண்டுவந்து, இவனுக்கு 
உடுத்து, இவன்‌ கைக்கு மோதிரத்தையும்‌ கால்களுக்கும்‌ 
பாதரட்சைகளையும்‌ போடுங்கள்‌. 


தந்தை மூன்று முக்கியமான விஷயங்களைச்‌ செய்கிறார்‌, 
அதை நாம்‌ விரிவாகப்‌ பார்ப்போம்‌. 


1. Best robe உயர்நத வஸ்திரம்‌, 
2. Put aring மோதிரம்‌, 
3. பாம்‌ கால்களுக்குப்‌ பாதரட்சை. 


7. Best Robe- Symbol of identity உயர்ந்த வஸ்திரம்‌ - 
அடையாளத்தை குறிக்கிறது. 


அநத நாட்களில்‌ குடும்பங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட 
சிறப்பு அங்கி இருநீதது, அது மிக அழகான அங்கி, மிக 
நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அங்கு.. 


The Greek word 970/0 tain prOton, which means the first ranking 


garment! 


அநத அங்கி தநதைக்கு சொந்தமானது! 

மிக முக்கியமான நிகழ்வில்‌ மிக முக்கியமான அமைப்பில்‌ 
அணிய குடும்பத்தின்‌ மிக முக்கியமான உறுப்பினருக்கு 
சொந்தமான அங்கி அது. 


அநத குடும்பத்திலும்‌ அந்த கிராமத்திலும்‌ இதுவரை நிகழ்ந்த 
மிகப்‌ பெரிய கொண்டாட்டத்திற்கு தநீதை அழைப்பு 
விடுக்கப்‌ போகிறார்‌, மேலும்‌ அவர்‌ சாதாரணமாக 
அணியக்கூடிய ஆடையை அணியவில்லை. 


இது மகனிடம்‌, "என்னிடம்‌ உள்ள அனைத்தும்‌ 
உன்னுடையது" என்று சொல்வது ஒரு வழியாகும்‌. 


இது ஒரு அடையாளமாகும்‌, "என்னிடம்‌ உள்ள சிறந்தது 
உன்னுடையது. 


நீ இப்போது ஒரு மகனாக முழுமையாக 
மீட்டெடுக்கப்பட்டுள்ளாய்‌. 


ராஜா தனது அங்கியை இளவரசனிடம்‌ கொடுப்பது போல, 
தந்தையின்‌ மற்றொரு சுயம்‌ வெறுக்கும்‌ செயல்‌, மகனை 
தனது மகிமை பெற்ற ஆடையை அணிய செய்வது. 


எந்த தந்தையும்‌ அதை செய்ய மாட்டார்கள்‌. 


மீண்டும்‌, இந்த தந்தை தனது சொந்த மரியாதை பற்றி சிறிதும்‌ 
அக்கறை காட்டவில்லை. 


தேவனின்‌ மரியாதை அவருடைய அன்பான கிருபையிலும்‌ 
மன்னிப்பிலும்‌ வருகிறது. 


அவன்‌ துர்நாற்றததுடன்‌ வந்தான்‌ , அவன்‌ கநீதலாக வந்தான்‌, 
அவன்‌ அசுத்தமாக வந்தான்‌ யாரும்‌ அவனை மீண்டும்‌ அந்த 
வழியில்‌ பார்க்கப்‌ போவதில்லை. 


அவர்‌ ஒன்றுமில்லாமல்‌ வந்தார்‌. 

அவர்‌ தனது சொந்த துர்நாற்ற உடையில்‌ வந்தார்‌. 
அவர்‌ வரமுடியவில்லை. 

பாவி அப்படித்தான்‌ வருகிறான்‌. 


ஏசாயா 61:10, கர்த்தருக்குள்‌ பூரிப்பாய்‌ மகிழுகிறேன்‌; என்‌ 
தேவனுக்குள்‌ என்‌ ஆத்துமா கவிகூரந்திருகீகிறது; மணவாளன்‌ 
ஆபரணங்களினால்‌ தன்னை அலங்கறித்துக்கொள்ளுகிற 
தற்கும்‌, மணவாட்டி நகைகளினால்‌ தன்னைச்‌ 
சிங்காரித்துக்கொள்ளுறெதற்கும்‌ ஒப்பாக, அவர்‌ இரட்சிப்பின்‌ 
வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின்‌ சால்வையை 
எனக்குத்‌ தரித்தார்‌. 


நமது அநீதியைப்‌ பற்றி எப்படி? 

ஏசாயா 64:06, நாங்கள்‌ அனைவரும்‌ தட்டானவர்கள்போல 
இருக்கிறோம்‌; எங்களுடைய நீதிகளெல்லாம்‌ அழுக்கான 
கந்தைபோல இருகீகிறது, நாங்கள்‌ அனைவரும்‌ 
இலைகளைப்போல்‌ உதிருகிறோம்‌; எங்கள்‌ அக்கிரமங்கள்‌ 
காற்றைப்போல்‌ எங்களை அடித்துக்கொண்டு போகிறது. 


க) பலியின்‌ மூலம்‌ மட்டுமே நீதி வருகிறது. 
ஆதியாகமம்‌ 3:21, தேவனாகிய கர்த்தர்‌ ஆதாமுக்கும்‌ அவன்‌ 


மனைவிக்கும்‌ தோல்‌ உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு 


உடுத்தினார்‌. 


வெளி 7:14, அதற்கு நான்‌: ஆண்டவனே, அது உமக்கே 
தெரியும்‌ என்றேன்‌. அப்பொழுது அவன்‌: இவர்கள்‌ மிகுந்த 
உபததிரவத்திலிருந்து வந்தவர்கள்‌; இவர்கள்‌ தங்கள்‌ 
அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய  இரத்தததிலே 
தோய்த்து வெளுத்தவர்கள்‌. 


ம) பாவநிவிர்ததி மூலம்‌ மட்டுமே நீதி வருகிறது அது 
மட்டுமல்லாமல்‌, புதிய உடன்படிக்கையின்‌ கழ்‌, 


கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ மூலமே நீதியும்‌ வருகிறது. 


வெளி 7:13-14 அப்பொழுது, மூப்பர்களில்‌ ஒருவன்‌ என்னை 
நோக்கி: வெள்ளை அங்கிகளைத்‌ தரித்திருக்றெ இவர்கள்‌ 
யார்‌? எங்கேயிருந்து வந்தார்கள்‌? என்று கேட்டான்‌. 14. அதற்கு 
நான்‌: ஆண்டவனே, அது உமக்கே தெரியும்‌ என்றேன்‌. 
அப்பொழுது அவன்‌: இவர்கள்‌ மிகுந்த உபத்திரவத்திலிருந்து 
வந்தவர்கள்‌; இவர்கள்‌ தங்கள்‌ அங்கிகளை 
ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து 
வெளுத்தவர்கள்‌. 


2 கொரிந்தியர்‌ 5:21, நாம்‌ அவருக்குள்‌ தேவனுடைய 


நீதியாகும்படிக்கு, பாவம்‌ அறியாத அவரை நமக்காகப்‌ 
பாவமாக்கினார்‌. 


௦) இரட்சிப்புக்கு நீதியே அவசியம்‌. 


ஏசாயா 61:10, கர்த்தருக்குள்‌ பூரிப்பாய்‌ மகிழுகிறேன்‌; என்‌ 
தேவனுக்குள்‌ என்‌ ஆத்துமா கவிகூரந்திருக்கிறது; மணவாளன்‌ 
ஆபரணங்களினால்‌ தன்னை அலங்கறித்துக்கொள்ளுகிற 
தற்கும்‌, மணவாட்டி நகைகளினால்‌ தன்னைச்‌ 
சிங்காரித்துக்கொள்ளுறெதற்கும்‌ ஒப்பாக, அவர்‌ இரட்சிப்பின்‌ 
வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின்‌ சால்வையை 
எனக்குத்‌ தரித்தார்‌. 


மத்தேயு 22:11-14 விருநதாளிகளைப்‌ பார்க்கும்படி ராஜா 
உள்ளே பிரவேசித்தபோது, கலியாண வஸ்திரம்‌ தரித்திராத 
ஒரு மனுஷனை அங்கே கண்டு: 12. சிநேகிதனே, நீ கலியாண 
வஸ்திரமில்லாதவனாய்‌ இங்கே எப்படி வந்தாய்‌ என்று 
கேட்டார்‌; அதற்கு அவன்‌ பேசாமலிருந்தான்‌. 13. அப்பொழுது, 
ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி: இவனைக்‌ கையுங்காலும்‌ 
கட்டிக கொண்டுபோய்‌, அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ 
உண்டாயிருகீகிற புறம்பான இருளிலே போடுங்கள்‌ என்றான்‌. 
14. அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள்‌ அநேகர்‌, 
தெரிந்துகொள்ளப்பட்டவர்களோ சிலர்‌ என்றார்‌. 


வெளி 19:7-8, நாம்‌ சத்தோஷப்பட்டுக களிகூர்ந்து அவருக்குத்‌ 
துதிசெலுத்தக்கடவோம்‌. ஆட்டுக்குட்டியான வருடைய 
கலியாணம்‌ வந்தது, அவருடைய மனைவி தன்னை 
ஆயத்தம்பண்ணினாள்‌ என்று சொல்லக்கேட்டேன்‌. 8. சுத்தமும்‌ 
பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம்‌ தரித்துக்கொள்ளும்படி 
அவளுக்கு அளிக்கப்பட்டது; அந்த மெல்லிய வஸ்திரம்‌ 
பரிசுத்தவான்௧ளுடைய நீதிகளே. 


4) நீதியுள்ளவர்கள்‌ மட்டுமே தேவனின்‌ பிரசன்னத்தில்‌ 
வாழ முடியும்‌. 


சகரியா 3:7, சேனைகளின்‌ கர்த்தர்‌ உரைக்கிறது 
என்னவென்றால்‌: நீ என்‌ வழிகளில்‌ நடந்து என்‌ காவலைக்‌ 
காத்தால்‌, நீ என்‌ ஆலயத்தில்‌ நியாயம்‌ விசாரிப்பாய்‌; என்‌ 
பிராகாரங்களையும்‌ காவல்காப்பாய்‌; இங்கே 
நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம்‌ நான்‌ உனக்குக்‌ 


கட்டனளையிடுவேன்‌. 

வெளி 7:9, இவைகளுக்குப்பின்பு, நான்‌ பார்த்தபோது, இதோ, 
சகல ஜாதிகளிலும்‌ கோத்திரங்களிலும்‌ ஜனங்களிலும்‌ 
பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும்‌, ஒருவனும்‌ 


9 


எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள்‌, 
வெள்ளை அங்கிகளைத்‌ தரித்து), தங்கள்‌ கைகளில்‌ 
குருத்தோலைகளைப்‌ பிடித்து, சிங்காசனத்திற்கு முன்பாகவும்‌ 
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும்‌ நிற்கக்கண்டேன்‌. 


௪ நீதியில்‌ விடாமுயற்சியுள்ளவர்கள்‌ மட்டுமே 


மகிமைப்படுததப்படுவார்கள்‌. 


எபேசியர்‌ 5:27, கறைதிரை முதலானவைகள்‌ ஒன்றும்‌ 
இல்லாமல்‌ பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமான மகிமையுள்ள 
சபையாக அதைத தமக்குமுன்‌ நிறுத்திக்கொள்வதற்கும்‌ 
தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார்‌. 


2 பேதுரு 3:14, ஆகையால்‌, பிரியமானவர்களே, இவைகள்‌ வரக்‌ 
காத்திருக்கிற நீங்கள்‌ கறையற்றவர்களும்‌ 
பிழையில்லாதவர்களுமாய்ச்‌ சமாதானததோடே அவர்‌ 
சந்நிதியில்‌ காணப்படும்படி ஜாக்கிரகையாயிருங்கள்‌. 


யூதா 1:23, மாம்சத்தால்‌ கறைப்பட்டிருக்றெ வஸ்திரத்தையும்‌ 
வெறுத்துத்‌ தள்ளுங்கள்‌. 


வெளி 3:5, ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு 
வெண்வஸ்திரம்‌ தரிப்பிக்கப்படும்‌; ஜீவபுஸ்தகத்திலிருநது 
அவனுடைய நாமத்தை நான்‌ கிறுக்கிம்போடாமல்‌, என்‌ பிதா 
முன்பாகவும்‌ அவருடைய தூதர்‌ முன்பாகவும்‌ அவன்‌ நாமத்தை 
அறிக்கையிடு வேன்‌. 


ரி நம்முடைய நீதியானது பரலோகத்தில்‌ ஒரு நிரந்தர, 


உண்மையான காரியமாக இருக்கும்‌. 


10 


வெளி 4:4, அந்தச்‌ சிங்காசனத்தைச்‌ சூழ இருபத்துநான்கு 
சிங்காசனங்களிருந்தன; இருபத்துநான்கு மூப்பர்கள்‌ 
வெண்வஸ்திரநதரித்து, தங்கள்‌ சிரசுகளில்‌ பொன்முடி சூடி, 
அந்தச்‌ சிங்காசனங்களின்மேல்‌ உட்கார்நதிருக்கக்கண்டேன்‌. 


வெளி 6:11, அப்பொழுது அவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
வெள்ளை அங்கெள்‌ கொடுக்கப்பட்டது; அன்றியும்‌, அவர்கள்‌ 
தங்களைப்போலக்‌ கொலைசெய்யப்படப்போதிறவர்களாதிய 
தங்கள்‌ உடன்பணிவிடைக்காரரும்‌ தங்கள்‌ சகோதரரு 
மானவர்களின்‌ தொகை நிறைவாகுமளவும்‌ இன்னுங்‌ 
கொஞ்சக்காலம்‌ இளைப்பாறவேண்டும்‌ என்று அவர்களுக்குச்‌ 
சொல்லப்பட்டது. 

(வெளி 7:9, 7:13-14, 14:12, 19:6, 22:14) 


ஆகையால்‌, தீர்ப்பில்‌ இரட்சிக்கப்படுவோம்‌ என்று 
நம்பினால்‌, நாம்‌ நீதியை உடையணிந்து கொள்ள வேண்டும்‌ 
என்பதை ஆடை உருவகதீதின்‌ மூலம்‌ புரிந்துகொள்கிறோம்‌. 


இநத மிக அவசியமான ஆடை கிறிஸ்துவின்‌ இரத்தத்தால்‌ 
மட்டுமே சுதீதப்படுதீதப்படுகிறது. 


நாம்‌ பரிசு பெற வேண்டுமானால்‌ இந்த ஆடை சுத்தமாக 
வைக்கப்பட வேண்டும்‌. கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ மூலம்‌ 


நாம்‌ நீதியுள்ளவர்களாக ஆகிவிட்டோம்‌, உடன்படிக்கையின்‌ 
உறவில்‌ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 
பரிசுத்த ஆவியானவர்‌ அதிகாரம்‌ அளிப்பதன்‌ மூலம்‌ நாம்‌ 
நீதிமான்களாக இருக்கிறோம்‌. 


2. Put a ring — Symbol of Authority மோதிரம்‌ போடுவது 
அதிகாரத்தை குறிக்கிறது. 


11 


ஏ 22, அப்பொழுது தகப்பன்‌ தன்‌ ஊழியக்காரரை நோக்கி: 
நீங்கள்‌ உயர்ந்த வஸ்திரத்தைக்‌ கொண்டுவந்து, இவனுக்கு 
உடுத்து, இவன்‌ கைக்கு மோதிரத்தையும்‌ கால்களுக்கும்‌ 
பாதரட்சைகளையும்‌ போடுங்கள்‌. 


மோதிரங்கள்‌, மூக்கில்‌ அல்லது விரல்களில்‌ 
அணிந்திருந்தாலும்‌, வேதம்‌ முழுவதும்‌ நகைகளாக 
பிரபலமாக இருந்தன. 

அவைகள்‌ பரிசாக வழங்கப்பட்டபோது, அவர்கள்‌ 
மரியாதைக்கு அடையாளமாக இருந்தன. 


ஒரு யூத சிறுவன்‌, 13 வயதில்‌ வரும்‌ போது, பார்‌ மிட்ச்வா 


செயல்பாடு நடக்கிறது. இப்போது மகன்‌ தகப்பன்‌ போல்‌ 
செயல்‌ பட முடியும்‌ என்பதைக்‌ காண்பிக்கும்‌ விழா இது. 


ராஜாக்கள்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ நிலை மற்றும்‌ 
வல்லமையை குறிக்க மோதிரங்களை அணிவார்கள்‌. இவை 
தனித்துவமான செதுக்கல்கள்‌ அல்லது வடிவங்களால்‌ 
அலங்கரிக்கப்பட்டன, அவை ராஜா தனது மோதிரத்தை 
மெழுகுக்குள்‌ அழுத்தியபோது அதிகாரப்பூர்வ 
கையொப்பங்களாக மாறியது, அது ஒரு ஆவணம்‌ அல்லது 
கடிதத்தை சீல்‌ வைக்க உபயோகிப்பார்கள்‌. 


சிகனெட்‌ ரிங்‌ signet ring என்ற சொல்‌ ஒரு அரச 
அடையாளத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்‌। ஒரு 
பொருளைக்‌ குறிக்கிறது. 

சிறையில்‌ இருந்து எகிப்தின்‌ அதிபதியாக யோசேப்பு பட்டம்‌ 


பெற்றபோது, பார்வோன்‌ யோசேப்பின்‌ புதிய அதிகாரத்தை 
பகிரங்கமாக உறுதிப்படுத்தினார்‌. 


12 


ஆதியாகமம்‌ 41:41-42, பின்னும்‌ பார்வோன்‌ யோசேப்பை 
நோக்கி: பார்‌ எகிப்துதேசம்‌ முழுமைக்கும்‌ உன்னை 
அதிகாரியாக்கினேன்‌ என்று சொல்லி, 42. பார்வோன்‌ தன்‌ 
கையில்‌ போட்டிருந்த தன்‌ முத்திரை மோதிரத்தைக்‌ கழற்றி, 
அதை யோசேப்பின்‌ கையிலே போட்டு, மெல்லிய 
வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன்‌ சரப்பணியை 
அவன்‌ கழுத்திலே தரித்து, 


இது ராஜ்யத்தில்‌ யோசேப்பின்‌ நிலை மற்றும்‌ அந்தஸ்தை 
நியமித்தது. ராஜாவின்‌ மோதிரத்தை அணிந்த ஒருவர்‌ 
ராஜாவின்‌ அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


எஸ்தரின்‌ கதையில்‌, அர்த்த சேஷ்ட ராஜா யூத மக்களுக்கு 
ஆபத்து மற்றும்‌ சட்டத்தை விநியோகததிற்கான மைய 
அடையாளமாக மோதிரம்‌ மாறியது. 


முதலாவதாக, ஆமான்‌ மோதிரத்தைப்‌ பெற்றார்‌ யூதர்களைத்‌ 
தூண்டும்‌ ஒரு சட்டத்தை இயற்ற உடனடியாக அதன்‌ 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தத்‌ தொடங்கினார்‌ (எஸ்தர்‌ 3: 8-14). 


எஸ்தர்‌ 8:2, ராஜா ஆமானின்‌ கையிலிருந்து வாங்கப்போட்ட 
தம்முடைய மோதிரத்தை எடுத்து, அதை மொர்தெகாய்க்குக 
கொடுத்தான்‌; எஸ்தர்‌ மொர்தெகாயை ஆமானின்‌ 
அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள்‌. 


எஸ்தர்‌ 8:7-8, அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாயெ 
எஸ்தரையும்‌ யூதனாகிய மொர்தெகாயையும்‌ நோக்கி: இதோ, 
ஆமானின்‌ வீட்டை எஸ்தருக்குக்‌ கொடுத்தேன்‌; அவன்‌ 
யூதர்மேல்தன்‌ கையைப்‌ போட எத்தனித்தபடியினால்‌ அவனை 
மரத்திலே தூக்கிப்‌ போட்டார்கள்‌. 8. இப்போதும்‌ உங்களுக்கு 
இஷ்டமானபடி நீங்கள்‌ ராஜாவின்‌ நாமத்தினால்‌ யூதருக்காக 
எழுதி, ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌ முத்திரைபோடுங்கள்‌; 


13 


ராஜாவின்பேரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌ 
முத்திரை போடப்பட்டதைச்‌ செல்லாமற்போகப்பண்ண 
ஒருவராலும்‌ கூடாது என்றான்‌. 


3. Sandals- symbol of Responsibility பாதரட்சை 
பொறுப்பை குறிக்கிறது. 


ஏ 22, அப்பொழுது தகப்பன்‌ தன்‌ ஊழியக்காரரை நோக்கி: 
நீங்கள்‌ உயர்ந்த வஸ்திரத்தைக்‌ கொண்டுவந்து, இவனுக்கு 
உடுத்து, இவன்‌ கைக்கு மோதிரத்தையும்‌ கால்களுக்கும்‌ 
பாதரட்சைகளையும்‌ போடுங்கள்‌. 


பண்டைய காலத்தில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ செருப்பை 
பரிமாறிக்கொண்ட இரண்டு சந்தர்ப்பங்கள்‌ இருந்தன. 


அவர்கள்‌ ஒரு ஒப்பந்தம்‌ செய்யும்போது. 

ரூத்‌ 4:7, மீட்றெதிலும்‌ மாற்றுறைதிலும்‌ சகல காரியத்தையும்‌ 
உறுதிப்படுத்தும்படிக்கு, இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம்‌ 
என்னவென்றால்‌, ஒருவன்‌ தன்‌ பாதரட்சையைக கழற்றி, 
மற்றவனுக்குக்‌ கொடுப்பான்‌, இது இஸ்ரவேலிலே வழங்கின 
உறுதிப்பாடு. 


மேலும்‌, அவர்கள்‌ ஒரு நிலம்‌ அல்லது ஒரு சொத்தை 
வாங்கும்போது அதைப்‌ பயன்படுததினர்‌. 


எபேசியர்‌ 0:15, சமாதானத்தின்‌ சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்‌ 
என்னும்‌ பாதரட்சையைக்‌ கால்களிலே தொடுத்தவர்களாயும்‌; 


பவுலின்‌ மூன்றாவது பகுதி எபேசியர்‌ 6 இல்‌ போராயுதங்கள்‌ 


குறிப்பிடப்பட்டுள்ளது "சமாதானம்‌ நற்செய்தியை 
தொடுத்துக்கொள்வது ". 


14 


ரோமானிய சேவகருக்கு காலணிகள்‌ என்ன நோக்கத்திற்காக 
செய்யப்பட்டன? 

இந்த ஆவிக்குரிய காலணிகள்‌ நமக்கு எந்த நோக்கத்திற்காக 
உதவுகின்றன? 


ஒரு முழு ஆயுதமேந்திய போர்சேவகரை கற்பனை செய்து 
பாருங்கள்‌. 


அவர்‌ தனது வாள்‌, கவசம்‌, தலைக்கவசம்‌, மார்பகம்‌ மற்றும்‌ 
இடைக்கச்சை ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளார்‌, ஆனால்‌ 
அவரது கால்கள்‌ முற்றிலும்‌ வெற்று. படம்‌ அநேகமாக 
விசித்திரமாகத்‌ தெறிகிறது, அது வேண்டும்‌! 


அதைப்‌ பறறி சிநதிப்பதன்‌ மூலம்‌, எதையாவது 
காணவில்லை என்று சொல்லலாம்‌. 


ஆனால்‌ சிக்கல்‌ தனியாக தெரிகிறது என்று பார்ப்பதைத்‌ 
தாண்டி செல்றெது. ஒரு காலனி இல்லாத போர்‌ வீரர்‌ போரின்‌ 
வெப்பத்தில்‌ உண்மையான சிக்கலில்‌ சிக்கக்கூடும்‌. அங்கு 
கிளைகள்‌ மற்றும்‌ கூழாங்கற்களைத தவிர 
வேறொன்றுமில்லை, ஆனால்‌ கடுமையான வலியை 
ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெற்று கால்‌ மற்றும்‌ ஒரு சண்டையின்‌ 
நடுவில்‌ நீங்கள்‌ சமாளிக்க விரும்பும்‌ கடைசி விஷயங்களில்‌ 
ஒன்று நீங்கள்‌ எங்கு அடியெடுத்து வைப்பது என்று 
கவலைப்பட கூடும்‌. 

சுருக்கமாக, காலணிகள்‌ சுதந்திரமாகவும்‌ பயமின்றி 
அடியெடுத்து வைக்க அனுமதிக்கின்றன. 


ராஜ்யத்தின்‌ நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின்‌ நற்செய்தி, 
தேவனுடைய ராஜ்யத்தின்‌ நற்செய்தி, தேவனுடைய 
கிருபையின்‌ நற்செய்தி, சமாதான நற்செய்தி - இவை புதிய 


15 


ஏற்பாடு முழுவதும்‌ நற்செய்தி என்ற வார்த்தையுடன்‌ 
இணைக்கப்பட்டுள்ள சில விளக்கங்கள்‌. 


நற்செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது! 


ரோமர்‌ 10:9-10, என்னவென்றால்‌, கர்த்தராகிய இயேசுவை நீ 
உன்‌ வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன்‌ அவரை 
மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன்‌ இருதயத்திலே 
விசுவாசித்தால்‌ இரட்சிக்கப்படுவாய்‌. 10. நீதியுண்டாக 
இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்‌, இரட்சிப்புண்டாக 
வாயினாலே அறிக்கைபண்ணப்படும்‌. 


நற்செய்தி யாருக்கு வேலை செய்றைது? 


ரோமர்‌ 10:11-13, அவரை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
வெட்கப்படுவதில்லையென்று வேதம்‌ சொல்லுகிறது. 12. 
யூதனென்றும்‌ கிரேக்கனென்றும்‌ வித்தியாசமே இல்லை; 
எல்லாருக்குங்‌ கர்த்தரானவர்‌ தம்மைத்‌ தொழுதுகொள்ளுகிற 
யாவருக்கும்‌ ஓசுவரியசம்பன்னராயிருக்கறார்‌. 13. 
அதலால்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொள்ளுகிற 
எவனும்‌ இரட்சிக்கப்படுவான்‌. 


அத்தகைய வல்லமை வாய்ந்த நற்செய்தியை அவர்கள்‌ 
எவ்வாறு கேட்பார்கள்‌? 


ரோமர்‌ 10:14-15, அவரை விசுவாசியாதவர்கள்‌ எப்படி 
அவரைத்‌ தொழுதுகொள்ளுவார்கள்‌? அவரைக்குறித்துக 
கேள்விப்படாதவர்கள்‌ எப்படி விசுவாசிப்பார்கள்‌? 
பிரசங்கிக்கிறவன்‌ இல்லாவிட்டால்‌ எப்படிக்‌ 
கேள்விப்படுவார்கள்‌? 15. அனுப்பப்படாவிட்டால்‌ எப்படிப்‌ 
பிரசங்கிப்பார்கள்‌? சமாதானத்தைக்கூறி, நற்காரியங்களைச்‌ 


16 


சுவிசேஷமாம்‌ அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள்‌ எவ்வளவு 
அழகானவைகள்‌ என்று எழுதியிருக்கிற தே. 


அப்போஸ்தலன்‌ பவுல்‌ மேற்கோள்‌ காட்டுகிறார்‌ ஏசாயா 52:7, 


இளைய குமாரன்‌ தன்‌ தந்தையுடன்‌ சமாதானம்‌ 
செய்துகொண்டான்‌, அது மற்றவர்களை பரலோகத்‌ 
தகப்பனுடன்‌ சமாதானப்படுத்தும்‌ பொறுப்பையும்‌ தருகிறது. 


முடிவுரை: 


செய்தி தெளிவானது, முழு சமரசம்‌, முழு உரிமைகள்‌, 
சலுகைகள்‌, அதிகாரம்‌, மரியாதை, ஒரு மகனாக பொறுப்பு 
கொடுக்கப்படுகிறது. 


தநீதை ஒதுக்கியிருக்கும்‌ ஒரு அங்கியை அவருக்கு 
வழங்குவதன்‌ மூலம்‌ அவர்‌ தன்‌ மகனை முழுமையாக 
ஏற்றுக்கொண்டார்‌. 


அவரது விரலில்‌ மோதிரத்தை போடுவதன்‌ மூலம்‌, அவர்‌ 
தனது தந்தையைப்‌ போல செயல்பட அதிகாரம்‌ 
வழங்கப்பட்டார்‌. 
காலில்‌ செருப்பை போடுவதன்‌ மூலம்‌, சமாதானத்தை 
உருவாக்குபவராக இருக்க வேண்டிய பொறுப்பை அவர்‌ 
கொடுத்திருந்தார்‌. 


ஓட்டுமொத்த கூட்டமும்‌ நம்பமுடியாத தன்மையால்‌ 
திகைத்துப்‌ போகும்‌. 


இது அவர்கள்‌ நினைத்த விதத்திற்கு முற்றிலும்‌ எதிரானது. 
கிருபை பாவத்தை மிக பெரிய வித்தியாசத்தில்‌ வென்றது. 


17 


என்ன தெரியுமா? 
நமது பிதா ஊழியர்களை அல்ல, குமாரர்களை மகன்களைத்‌ 
தேடுகிறார்‌. 


ஏ 21, குமாரன்‌ தகப்பனை நோக்கி: தகப்பனே, பரத்துக்கு 
விரோதமாகவும்‌, உமக்கு முன்பாகவும்‌ பாவஞ்செய்தேன்‌, 
இனிமேல்‌ உம்முடைய குமாரன்‌ என்று சொல்லப்படுவதற்கு 
நான்‌ பாத்திரன்‌ அல்ல என்று சொன்னான்‌. 


ரோமர்‌ 8:14-15, மேலும்‌ எவர்கள்‌ தேவனுடைய ஆவியினாலே 
நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள்‌ தேவனுடைய 
புத்திரராயிருக்கறொர்கள்‌: 15. அந்தப்படி திரும்பவும்‌ 
பயப்படுகிறதற்கு நீங்கள்‌ அடிமைத்தனத்தின்‌ ஆவியைப்‌ 
பெறாமல்‌, அப்பா பிதாவே, என்று கூப்பிடப்பண்ணுகிற புத்திர 
சுவிகாரத்தின்‌ ஆவியைப்‌ பெற்றீர்கள்‌. 


கலாத்தியார்‌ 4:4-7, நாம்‌ புதீதிரசுவிகாரத்தையடையும்படி 
நியாயப்பிரமாணததிற்குக கழ்ப்பட்டவர்களை மீட்டுக்‌ 
கொள்ளத்தககதாக, 5 காலம்‌ நிறைவேறினபோது, 
ஸ்திரீயினிடத்திற்‌ பிறநதவரும்‌ நியாயப்பிரமாணத்திற்குக 
கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன்‌ 
அனுப்பினார்‌ 6. மேலும்‌ நீங்கள்‌ புத்திரராயிருகறைபடியினால்‌, 
அப்பா, பிதாவே! என்று கூப்பிடத்தக்கதாக தேவன்‌ தமது 
குமாரனுடைய ஆவியை உங்கள்‌ இருதயங்களில்‌ அனுப்பினார்‌. 
7. ஆகையால்‌ இனி நீ அடிமையாயிராமல்‌ 
புத்திரனாயிருககிறாம்‌; நீ புத்திரனேயானால, கிறிஸ்துமூலமாய்‌ 
தேவனுடைய சுதந்தரனாயுமிருககிறாம்‌. 


18 


